“உங்கள்‌ சிறகுகளில்‌ நான்‌ அமைதியை எழுதுகிறேன்‌. நீங்கள்‌ பூமியெங்கும்‌ பறந்து 
செல்லுங்கள்‌' மானசீக ஆசிரியராக நான்‌ நேசிக்கும்‌ சசாகியின்‌ கடைசிநேர வார்த்தைகள்‌ 
இது. சாதாரண காகிதம்‌ கொக்காகவும்‌, யானையாகவும்‌, தும்பியாகவும்‌ மாறி உருவங்கள்‌ 
கொள்வதும்‌ ... உயிரில்லாத அந்த உருவங்களை குழந்தைகள்‌ உயிர்களாக பாவித்து 
தங்கள்‌ உலகங்களுக்குள்‌ நடமாட வைப்பதுமே புரட்சியாகவும்‌ மாறுதலாகவும்‌ நான்‌ 
நம்புகிறேன்‌. இது நான்‌ குழந்தைகளிடம்‌ கற்றுணர்ந்த ஞானம்‌. 


தன்னறம்‌ ஈ குக்கூ காட்டுப்பள்ளி 


ஓரிகாமி காகித மடிப்புக்‌ கலை 


கொக்குகளுக்காகவே வானம்‌ 


இயாக சேகர்‌ 


தன்னறம்‌ ப குக்கூ காட்டுப்பள்ளி 


கொக்குகளுக்காகவே வானம்‌ 
இயாக சேகர்‌ 


முதல்‌ பதிப்பு 
2017 ஆகஸ்ட்‌ 6 ஹிரோஷிமா தினம்‌ 


புகைப்படம்‌ 


வினோக்‌ பாலுச்சாமி 


வரைபடங்கள்‌ 
சண்முகவடிவேல்‌ 


வடிவமைப்பு 


கல்‌ஆல்‌ 

வெளியீடு 

தன்னறம்‌ 

குக்கூ காட்டுப்பள்ளி, 
புளியானூர்‌ கிராமம்‌, 
சிங்காரப்பேட்டை - 635307 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ 
பேச : 9843870059 
cuckoochildren@gmail.com 


அச்சாக்கம்‌ படையல்‌ 
ஜோதி ஸ்கேன்ஸ்‌ 3 
சென்னை சதாகோ சசாகிக்கும்‌ 
நன்கொடை திருப்பூர்‌ காதுகேளாதோர்‌ பள்ளி தந்‌ைத 


ரூ. 65 முருகசாமி ஐயாவுக்கும்‌ 


காதெத்திலிருந்து பிறக்கிற 
உருவாக்கங்கள்‌ முடிவில்லாகவை. 
நம்‌ கைகளால்‌ நாமே உருவாக்கும்‌ 
படைப்பின்‌ மூலம்‌ கிடைக்கும்‌ மகிழ்ச்சியை 
எல்லோரும்‌ அனுபவிக்கவேண்டும்‌ 
என்பதே எனது பிரார்த்தனை. 


- அகிரா யோஷிசவா 


ஓரிகாமி எனப்படும்‌ காகித மடிப்புக்கலை 
ஜப்பானிய பாரம்பரியகலை. ஜப்பான்‌ மொழியில்‌ 
ஓரி என்றால்‌ மடித்தல்‌, காமி என்றால்‌ காகிதம்‌. 
இந்த இருவார்த்தைகளின்‌ சேர்க்கையே ஓரிகாமி 
என்றழைக்கப்படுகிறது. வெட்டி ஒட்டாமலும்‌, 
பசைகளை பயன்படுக்காமலும்‌ சதுரமான 
தாகிதம்‌ வெவ்வேறு உருவங்களாக 


இக்கலையின்‌ மூலம்‌ உருவாக்கப்படுகிறது. 
கணித வடிவங்களை விளக்கும்‌ வடிவியலிலும்‌, 
முப்பரிமாண பொருளுருவாக்கத்திலும்‌ இதன்பங்கு 
முதன்மையானது. 

அகிரா யோஷிசவா, ஜப்பானிய காகித மடிப்புக்‌ 
கலையின்‌ தந்தையாக கருதப்படுகிறார்‌. காகிதங்‌ களில்‌ 
உயிர்‌ உருவங்களை உருவாக்கும்‌ மடித்தல்‌ முறையில்‌ 
ஓம்பதாயிரத்துக்கும்‌ மேற்பட்ட வடிவமைப்புகளைப்‌ 


படைத்திருக்கிறார்‌. 


ஐப்பானிய மரபுக்கலையான 
ஓரிகாமியை தனது சிறுவயதிலிருந்து 
கற்கத்‌ தொடங்கிய இவர்‌, இரண்டாம்‌ 
உலகப்போரில்‌ பாதிப்படைந்த 
மக்களை இராணுவத்தின்‌ மருத்துவ 
முகாம்களுக்கு சென்று சந்தித்து 
இக்கலை வழியாக வாழ்வின்‌ மீதான 
நம்பிக்கை அளித்தார்‌. 

காகித மடிப்புக்கலையில்‌ பல்வேறு 
நுட்பங்களை கண்டுபிடித்த அகிரா 
யோஷிசவா, நனைத்து மடித்தல்‌ 
என்னும்‌ புதுவித நுட்பத்தை காகித 
உலகிற்கு தந்திருக்கிறார்‌. இது காகிதச்‌ 
சிற்பம்‌ போன்ற உயிர்த்தன்மையை 
பொம்மைகளுக்கு வழங்கியது. 
விருதுகள்‌, கெளரவிப்புகள்‌, 
அவரைப்பற்றிய புத்தகங்கள்‌ என எல்லா 
எல்லைகளையும்‌ கடந்து கலைபரப்பிய 
இந்த ஞானஆசான்‌ தன்னுடைய தொண்‌ 
ணூற்று நான்காம்‌ வயதில்‌ இயற்கையில்‌ 
கரைந்தார்‌. 


என்னிலிருந்து... 


இப்பொழுதில்‌ நின்று வாழ்வை திரும்பிப்‌ 
பார்த்தால்‌, வாழ்க்கையை தீவிர விருப்பத்தோடும்‌ 
பிடிவாதத்தோடும்‌ வாழவிரும்பிய எல்லோருக்கும்‌ 
என்னென்னவெல்லாம்‌ நேர்ந்ததோ அவைகளே 
எனக்கும்‌ நேர்ந்துருக்கிறது. ஏதோவொரு வகையில்‌ 
ஒரு புத்தக வாசிப்போ, ஒரு இசை கேட்டாலோ 
அல்லது மனிதர்களிடமிருந்து அடைகிற 
நிறைவுகளோ... எல்லாமே என்னை ஒரு உதிரியாக 
இந்நிலப்பரப்பெங்கும்‌ அலைந்துதிரிய வைத்தது. 
கல்லூரிப்படிப்பை முடித்துவிட்ட அச்சமயத்தில்‌, 
அருள்‌ என்ற நண்பரின்‌ வழியாக அறச்சலூரில்‌ 
குக்கூ எனக்கு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு 
முன்பு அறிமுகமாகியது. அதன்பிறகு எனக்குள்‌ 
உருவான உலகமும்‌, அநீத உலகம்‌ உருவாக்கிய 
மனிதர்களும்‌ ஏாளமானவை. அப்போது எனக்குத்‌ 
தெரியாது, உதிரிகளின்‌ ஒட்டுமொத்த அந்த கூட்‌ 
டுவட்டத்துக்குள்‌ நானும்‌ ஒருவனாகிப்‌ போவேன்‌ 
என்பது. இப்போது யோசித்துப்‌ பார்க்கிறேன்‌. 
எதுவுமே இல்லாத நிர்கதியில்‌ நான்‌ நின்றபோது 


இப்போது யோசித்துப்‌ பார்க்கிறேன்‌. எதுவுமே 
இல்லாத நிர்கதியில்‌ நான்‌ நின்றபோது 
தாங்கிப்பிடித்த நம்மாழ்வார்‌ தொடங்கி இந்தப்‌ 
புத்தகத்துக்கான வரைபடங்களை இரவுபகலாக 
வரைந்து தந்த ஓவியன்‌ வரைக்கும்‌ அத்தனை 
மனிதர்களையும்‌ அந்த நல்லதிர்வையும்‌ நான்‌ 
திரும்பத்திரும்ப நினைத்துக்கொள்கிறேன்‌. 
தீவிரமான புரட்சிகுறித்த பெரிய நம்பிக்கை 
நெடுங்காலம்‌ எனக்கிருந்தது. ஆனால்‌, சாதாரண 
வெள்ளைத்தாள்‌ ஒரு குழந்தையின்‌ கையில்‌ 
பொம்மையாக மாறும்போது அந்தப்புரட்சியை 
அங்கு பார்த்தேன்‌. இந்தப்‌ புள்ளியிலிருந்தே 
துவங்குகிறது அத்தனை மாறுதல்களும்‌ என்று 
உணர்ந்துகொண்டேன்‌. 

இந்த மூச்சுக்காற்று வரை என்‌ வாழ்வுக்கு 
உதவின அத்தனை நல்லுள்ளங்களையும்‌ நான்‌ 
வணங்குகிறேன்‌. ஓரிகாமியின்‌ தந்தை அகிரா 
யோஷிசவா முதல்‌ இப்போது ஊத்துக்‌ குளியில்‌ 
காகிதம்‌ மடித்து பொம்மை செய்யும்‌ குழந்தைவரை 
தொடர்கிற அந்த ஆற்றல்‌ ஓட்டத்தின்‌ சின்னத்‌ 


தின்சின்னத்துணுக்குதான்‌ நான்தவிர, இதற்குள்‌ 
எனக்கு எவ்விதப்‌ பெருமிதமும்‌ இல்லை. 
காகித மடிப்புக்கலையை கற்பித்து 
விட்டு திரும்பும்போது குழந்தைகளுக்கு 
கொடுப்பதற்காக என்‌ கைகளில்‌ எதுவுமே 
இல்லாமல்‌ இருந்தது. அந்த உறுத்தலைப்‌ 
போக்கும்‌ வகையில்‌ இந்தப்‌ புத்தகத்தை 
அவர்களிடம்‌ கொடுத்தால்‌, அந்தப்‌ புத்தகங்கள்‌ 
இன்னும்‌ நிறைய முகமறியாத குழந்தைகளின்‌ 
கற்றலுக்கு சிறியஅளவில்‌ துணைபுரியும்‌ என 
நம்புகிறேன்‌. 


எல்லாவற்றுக்கும்‌ மேலாக... கடைசிவரைக்கும்‌ 
என்னைப்‌ பற்றிய கவலைகளைச்‌ சுமந்தே 
காற்றில்‌ கரைந்துபோன என்னுடைய தாயையும்‌ 


தந்தையையும்‌ கண்ணீர்‌ கசிந்து கும்பிடுகிறேன்‌. 


தியாகசேகர்‌ 
9677078360 
gunasekar 706 @gmail.com 


ஆகஸ்ட்‌ 6, 1945. உலகம்‌ மறக்க முடியாத நாள்‌. 
அன்றுதான்‌ உலகின்‌ முதல்‌ அணுகுண்டு, 
ஜப்பான்நாட்டின்ஹிரோஷிமாநகர்மீது வீசப்பட்‌ 
டது. அதன்‌ பிறகு ஆகஸ்ட்‌ 9, 1945அன்று நாகசாகி 
மீதும்‌ வீசப்பட்ட அணுகுண்டுகளின்‌ நெடியை 
இன்றும்‌ சுமக்கிறது உலகம்‌. 


குண்டுவெடிப்பு நிகழ்நீது, 69 ஆண்டுகள்‌ கழிந்து 
விட்டன; பேரழிவின்‌ சுவடுகள்‌ கூட மறைந்து 
விட்டன. எனினும்‌ அழிவின்‌ வரலாற்றுக்குச்‌ 
சாட்சியாக நிற்கின்றன அந்த இரு நகரங்களும்‌. 
சர்வநாசத்துக்குப்‌ பிறகு ஃபீனிக்ஸ்‌ பறவைபோல 
மீண்டு எழுந்து, இன்று உதாரண நகரங்களாக 
அவை ஜொலிக்கின்றன. அந்த அபார மீட்புப்‌ 


பணியில்‌ ஒட்டுமொத்த ஜப்பானையும்‌ 
ஒருங்கிணையச்‌ செய்ததில்‌ சிறுமி சசாகிக்கும்‌ 
பெரும்‌ பங்கு இருக்கிறது. ஜப்பானில்‌ “சச 
ஈகி என்றால்‌, உலக அமைதியின்‌ உருவம்‌. 
வருடந்தோறும்‌ அமைதி நாள்‌ அன்று எண்ணற்ற 
ஐப்பான்குழந்தைகள்‌, காகிதக்‌ கொக்கை கையில்‌ 
ஏந்தியிருக்கும்‌ சசாகியின்‌ சிலையின்‌ கழ்‌ நின்று, 
உலக அமைதிக்காக கண்ணீர்‌ பிரார்த்தனை 
செலுத்துகிறார்கள்‌. 


ஏன்‌... யார்‌ இந்த சசாகி௦ 
இப்போது ஜப்பானின்‌ பள்ளிப்பாடப்‌ புத்தகங்‌ 


களில்‌ நாயகியாக வலம்வரும்‌ சகாகோ சசாகிக்கு, 
1954-ம்‌ ஆண்டில்‌ 12 வயது. மற்ற எல்லா சிறுமி 
களைப்போலவே உற்சாகம்‌ நிறைந்த ஓர்‌ உலகத்‌ 
தில்‌ வாழ்ந்தாள்‌ சசாகி. சில வருடங்களுக்கு 


முன்பு அவள்‌ வாழ்ந்த ஹிரோஷிமா நகரத்தில்‌ 
நடந்த அணுகுண்டு வெடிப்பைப்‌ பற்றி மிக 
மங்கலான நினைவுகளே அவளுக்கு இருந்தன. 
குண்டு வெடித்தபோது அவளுக்கு இரண்டு 
வயது. தனது உறவினர்கள்‌ பலரை அந்தக்‌ குண்டு 
வெடிப்பில்‌ இழந்திருந்தாள்‌. 

வருடம்‌ தவறாமல்‌ இறந்தவர்களுக்கு அஞ்சலி 
செலுத்துவது அவள்‌ வழக்கம்‌. தவிரவும்‌, 
கான்‌ ஓர்‌ ஓட்டப்‌ பந்தய வீராங்கனையாக 
உருவாக வேண்டும்‌ என விரும்பி, அதற்கான 
தயாரிப்புகளில்‌ தன்னை முழுமையாக 
ஈடுபடுத்தியிருந்தாள்‌ சசாகி. அன்று பள்ளியில்‌ 
ஓட்டப்‌ பந்தயம்‌. அவள்‌ கவனம்‌ முழுவதும்‌ 
பந்தயத்திலேயே இருந்தது. சசாகியின்‌ குடும்பமே 
அவளது வெற்றியைக்‌ கொண்டாடக்‌ காத்‌ 
திருந்தது. ஆனால்‌, போட்டியின்‌ முடிவில்‌ 
வெற்றிக்‌ கூச்சல்கள்‌அவள்காதுகளைவந்தடைய 
வெகுநேரம்‌ ஆனது. அன்றுகான்‌ முதன்முதலாக 
சசாகிக்குத்‌ தலைசுற்றத்‌ தொடங்கியது. 
அதன்‌ பிறகு பலமுறை தலை சுற்றல்கள்‌ 
இருந்தாலும்‌ அதைப்‌ பற்றி சசாகி யாரிடமும்‌ செ 
ரல்லவில்லை... ஒருநாள்‌ மயங்கி விழும்‌ வரை! 


மருத்துவமனையில்‌ அவளுக்கு “அணுகுண்டு 
நோய்‌'லுகேமியாதாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்‌ 
பட்டபோது, சசாகியின்‌ உலகம்‌ நொறுங்கியது. 
அப்போது பரவலாக பலரைக் தாக்கிய லூகேமியா 
வுக்குக்‌ காரணம்‌, அணுகுண்டு வெடிப்பு 
உமிழ்ந்து கொண்டிருந்த கதிரியக்கம்‌. 


நம்பிக்கையின்மையின்‌ நிழலில்‌ மருத்துவ 
மனையிலேயே பல வாரங்கள்‌ கழித்த 
சசாகியிடம்‌ அவளது உயிர்க்‌ கோழி சிசுகோ ஒரு 
தங்க நிற காகிதக்‌ கொக்கைப்‌ பரிசளித்தாள்‌. “இது 
உனது முதல்‌ கொக்கு. இதுபோல 1,000 கொக்கு 
கள்‌ செய்தால்‌, நீ குணம்‌ அடைவாய்‌” எனச்‌ 
சொன்னாள்‌ சிசுகோ. ஜப்பானின்‌ மிகப்‌ பிரபல 
கலைவடிவம்‌ ஒரிகாமி. காகிதங்களைக்‌ கொண்டு 
விதவிதமாக மரம்‌, செடி, கொடி, விலங்குகள்‌ 
எனப்‌ பல வடிவங்களைச்‌ செய்யும்‌ கலை. 


அப்படி 1,000 ஒரிகாமி கொக்குகளைச்‌ செய்தால்‌ 
தீராத நோயையும்‌ குணப்படுத்திவிடலாம்‌ 
என்பது ஜப்பானியர்கள்‌ நம்பிக்கை. 1,000 
ஒரிகாமி கொக்குகள்‌ என்பது, ஜப்பானின்‌ கலாச 
ஈரத்தில்‌ தவிர்க்க இயலாத ஒரு நடைமுறை. 
மகளின்‌ இருமணத்தின்‌ போது அவள்‌ 1,000 
வருடங்கள்‌ மகிழ்ச்சியுடன்‌ வாழ வேண்டும்‌ 
என 1,000 ஒரிகாமி கொக்குகளைப்‌ பரிசு 
அளிப்பார்‌ பெண்ணின்‌ அப்பா. பிறந்த குழந்தைக்‌ 
குக்‌ இடைக்கும்‌ பரிசும்‌ அதுவே. காரணம்‌, 
வீட்டில்‌ 1,000 ஒரிகாமி கொக்குகள்‌ இருந்தால்‌, 
அந்த வீட்டில்‌ வளம்கொழிக்கும்‌ என்பது 
ஜப்பானியர்கள்‌ நம்பிக்கை. 

எப்போதும்போல்‌ இல்லாமல்‌, அந்த ஒற்றைக்‌ 
கொக்கு கைக்கு வந்த நாளின்‌ இரவை மிக 
பாதுகாப்பாக, அமைதியாக உணர்ந்தாள்‌ சசாகி. 
அப்போதுமுதல்‌ கொக்குகள்‌ செய்வதைத்‌ தவிர, 
அவளுக்கு வேறு எதிலும்‌ சிந்தனை இல்லை. 


10, 20, 100... எனச்‌ செய்யச்‌ செய்ய காகிதங்கள்‌ 
திடைக்காமல்‌ மருந்துச்‌ சட்டு, மாத்திரை கவர்‌ 
என, கிடைத்த அனைத்து காகிதங்களையும்‌ 
சேகரித்து கொக்குகள்‌ செய்தாள்‌ 
சசாகி. அப்போதுதான்‌ மருத்துவமனையில்‌ 
கெஞ்சியைச்‌ சந்தித்தாள்‌. கெஞ்சி அவளைவிட 
சிறியவன்‌. அவனுக்கும்‌ அணுகுண்டு நோய்‌. 
தன்னிடம்‌ இருந்த மிக அழகான காகிதத்தில்‌ 
கொக்கு செய்து கெஞ்சிக்குப்‌ பரிசாக அளித்தாள்‌ 
சசாகி. “எனக்கும்‌ கொக்கு செய்யத்‌ தெரியும்‌. 
ஆனால்‌, இப்போது என்னை கடவுளர்களாலும்‌ 
காப்பாற்ற முடியாது என்றான்‌ அவன்‌. 
அடுத்த சில நாட்களிலேயே கெஞ்சி இறந்து 
விட்டான்‌. வெகுநாட்களுக்குப்‌ பிறகு அன்று 
இரவு சசாகி அழுதாள்‌. அவளது நம்பிக்கை 
கரைந்துகொண்டிருந்தது. “இன்னும்‌ சில கொக்கு 
கள்தான்‌. இகோ தூங்குவதற்கு முன்பு ஒன்றைச்‌ 
செய்து முடி. பிறகு, நீ பாட்டிபோல வாழ்வாய்‌” 
என்றார்‌ அங்கிருந்த செவிலியர்‌. 


இப்போது சசாகியிடம்‌ 300 கொக்குகள்‌ இருந்தன. 
கொஞ்சம்‌ உடல்நிலை தேறி, அவள்‌ வீடு 
இரும்பி யிருந்தாள்‌. ஆனாலும்‌ சசாகி கொக்கு 
கள்‌ செய்வதை விடவில்லை. 500 கொக்குகளை 
நெருங்கும்போது சசாகிக்கு உடல்நிலையில்‌ 
மீண்டும்‌ பிரச்னை. “இன்னும்‌ 500 கொக்கு 
கள்தான்‌. முடித்துவிட்டால்‌ சரியாகிவிடும்‌” என 
சமாதானம்‌ சொன்னாலும்‌, சசாகியை மீண்டும்‌ 
மருத்துவமனையில்‌ சேர்க்க வேண்டியிருந்தது. 


அன்று மருத்துவமனையில்‌ 644-வது கொக்கை 
சசாகி மடித்துக்கொண்டிருந்தாள்‌. ஆனால்‌, 
முந்தைய கொக்குகளைப்போல நேர்த்தியாக 
இல்லை அது. உறுதியை இழந்துகொண்டிருந்த 
விரல்களில்‌ இருந்து அதற்குமேல்‌ நேர்த்தி 
சாத்தியம்‌ இல்லாமல்‌ போனது. 

அந்த அழகற்ற கொக்கைக்‌ கையில்‌ எடுத்த சச 
ரகியின்‌அம்மா, 'சொர்க்கத்தில்‌ இருக்கும்‌ கொக்கு 
களே... உங்களது சிறகுகளால்‌ எனது மகளைப்‌ 
பாதுகாப்பீர்களாக!' எனப்‌ பிரார்த்தனை செய்தது, 


சசாகியின்‌ காதுகளில்‌ தெளிவாக விழுந்தது. 


அக்டோபர்‌ 25, 1955-ல்‌ சசாகி இறந்துவிட்டாள்‌. 
அவள்‌ செய்யாமல்‌ விட்ட மீதமுள்ள 356 கொக்கு 
களை, அவளுக்காக அவளது தோழிகளும்‌ 
வகுப்பினரும்‌ செய்தார்கள்‌. 1,000 கொக்கு 
களுடன்‌ சசாகியை வழியனுப்ப வேண்டும்‌ 


என்பது அவர்‌ களுடைய ஆசை. 


1958-ல்‌ சசாகியின்‌ நினைவாக, அவளைப்போல 
இறந்த எண்ணற்ற குழந்தைகளின்‌ நினைவாக, 
ஹிரோஷிமா அமைதிப்‌ பூங்காவில்‌ கொக்கைப்‌ 
பறக்கவிடும்‌ சசாகியின்‌ சிலை நிறுவப்பட்டது. 


அணு ஆயுதப்‌ போருக்கு எதிராக அமைதியின்‌ 
சின்னமாக இன்றும்‌ திகழும்‌ அந்தச்‌ சிலைக்கு, 
வருடத்துக்கு ஒருமுறை அமைதி நாள்‌ 
அன்று வந்து, காகிதக்‌ கொக்கு மாலைகளைச்‌ 
சூட்டுவார்கள்‌ ஜப்பான்‌ நாட்டுக்‌ குழந்தைகள்‌. 


அந்தச்‌ சிலையின்‌ கழ்‌ ஜப்பான்‌ குழந்தைகளின்‌ 
தீராத ஏக்கத்தைப்‌ பிரதிபலிக்கும்‌ இந்த வாசகம்‌ 
பொறிக்கப்பட்டிருக்கும்‌... 


“இதுதான்‌ எங்கள்‌ அழுகுரல்‌ 
இதுதான்‌ எங்கள்‌ பிரார்த்தனை 
உலக அமைதி!” 


இனி யாரும்‌ தன்னைப்போல உயிர்‌ 
இழக்கக்‌ கூடாது என்பதுதான்‌ சசாகியின்‌ எளிய 
பிரார்த்தனை. ஆனால்‌, சசாகியின்‌ அந்த இறுதி 
விருப்பம்‌ இன்று வரை நிறைவேறவில்லை! 
ஒவ்வொரு வருடமும்‌ ஆகஸ்ட்‌ 6-ம்‌ தேதி 
சசாகியின்‌ சிலை முன்பு கூடும்‌ குழந்தைகளின்‌ 
பிரார்த்தனையும்‌ அதுதான்‌! 


ஆனால்‌, இன்றும்‌ அந்தக்‌ குழந்தைகளின்‌ 
அழுகுரல்களும்‌ பிரார்த்தனைகளும்‌ 
எட்டாத தொலைவிலேயே நாம்‌ இருக்கிறோம்‌ 
என்பதற்கு, ஈழத்திலும்‌ பாலஸ்தீனத்திலும்‌ 
குழந்தைகள்‌ மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களே 
சாட்சி. 13 வயது இமானை குற்றவுணர்வு 
இல்லாமல்‌ கொல்கிறது இஸ்ரேல்‌. பிறந்த 
குழந்தைகளை போர்‌ என்ற பேரில்‌ கொல்வது 
தான்‌ மனிதன்‌ அடைந்திருக்கும்‌ பரிணாம 
வளர்ச்சியா? உலக அமைதி உண்மையில்‌ மலர 
இன்னும்‌ எத்தனை அழுகுரல்கள்‌ தேவை? 
எத்தனை ஆயிரம்‌ கொக்குகள்‌ தேவை? 


கோ. சுந்தர்ராஜன்‌ 


பூவுலகின்‌ நண்பர்கள்‌ 


11 


அடிப்படை மடிப்பு அடிப்படை மடிப்பு 


அதற்கான குறியீடுகள்‌ அதற்கான குறியீடுகள்‌ 
ன்‌ மலை மடிப்பு சி்‌ 
ணை []0 OD 
ல னு ண க ன்‌ 
(7 Valley Fold || ட [1 Squash Fold |: | 2 ] 
மடித்து பின்‌ விரித்தல்‌ லை உள்‌ தள்ளுதல்‌ = க 
ணக பகலை Crease (Fold then unfold) > Push in 
உள்பக்கம்‌ பின்னோக்கி 
ததா / ட அ 
Roll in Fold - Inside reverse Fold 
A வெளிபக்கம்‌ பின்னோக்கி 
ட, ந) மடித்தல்‌ அஷ. 
உ. || - ) Outside reverse Fold 


முன்‌ பின்‌ மடிப்பு 
Pleat (zig zag) Fold 


புள்ளிக்கோட்டில்‌ நடுக்கோட்டிற்கு மேல்‌ 
மடித்து விரிக்கவும்‌ பாதியாக மடிக்கவும்‌ 
4 ஆட 
ம்ம 
இரண்டு முனைகளையும்‌ இரண்டு முனைகளையும்‌ 


புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ மையத்தை நோக்கி மடிக்கவும்‌ 


7 8 


திருப்பவும்‌ 


மையத்திலிருந்து வெளிப்புறமாக 
புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ 


ட 


திருப்பவும்‌ 


14 


பாதியாக மடிக்கவும்‌ 7 
LN 


புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ 


திருப்பவும்‌ 


15 


நாய்‌ 


1 
பாதியாக மடித்து 
நடுக்கோடு உருவாக்கவும்‌ 


பாதியாக மடிக்கவும்‌ 


Ax 


ரல 


புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ புள்ளிக்கோட்டில்‌ மடிக்கவும்‌ 
ry | 
மேல்நோக்கி மடிக்கவும்‌ கண்‌ மூக்கு 


வரைந்தால்‌ நாய்‌ 


16 


பென்சில்‌ 


¢ 
7 
ச்‌ 
ச்‌ 


॥ 
v ர்‌ 
॥ 


i 
ர்‌ 
! 
ர்‌ 
| 
! 
॥ 
ர்‌ 
ர 
! 
| 
1 
ர்‌ 
ர்‌ 
॥ 
| 
| 


இடது பக்கம்‌ இடது பக்கம்‌ 


பாதியாக மடித்து மேல்‌ முனை மேல்‌ முனை 
விரிக்கவும்‌ உள்நோக்கி உள்நோக்கி 
மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ 


. A வலது பக்கத்தை 
திருப்பவும்‌ உள்நோக்கி மடிக்கவும்‌ 


17 


18 


பாதியாக மடித்து 
விரிக்கவும்‌ 


திறக்கவும்‌ 


வலது இடது பக்கம்‌ மேல்‌ கீழ்‌ பக்கம்‌ 
ஓரத்தை மையத்தை நோக்கி ஓரத்தை மையத்தை 
மடிக்கவும்‌ நோக்கி மடிக்கவும்‌ 
ழ்‌ 
புள்ளிக்கோட்டின்படி fp: [ . 
திறக்கவும்‌ ம்‌ புள்ளிக்கோட்டில்‌ 
மடிக்கவும்‌ 


ப்‌] கதவு ஜன்னல்‌ 
வரைந்தால்‌ 


காத்தாடி 


1 1 ! | 
1 1 ! 
1 1 ! ட [] த 
1 || ॥ 
| [| ॥ 
| ॥ ! 
॥ 
| | 
1 ! ! 3 
1 1 1 ட. 222 ௮ 
॥ 1 ॥ 
| | | 
| 1 ப 
பாதியாக மடித்து வலது இடது பக்கம்‌ மேல்‌ கீழ்‌ பக்கம்‌ 
விரிக்கவும்‌ ஓரத்தை மையத்தை ஓரத்தை மையத்தை 
நோக்கி மடிக்கவும்‌ நோக்கி மடிக்கவும்‌ 
] ர்‌ ம | 
EE 1 
பை உகள 
2” டல்‌ 
ச்‌ % 7 டட 
தி % 
| வில ௯. வி 
திறக்கவும்‌ புள்ளிகோட்டின்‌ படி மட்டப்படுத்தவும்‌ புள்ளிக்கோட்டில்‌ 


திறக்கவும்‌ மடிக்கவும்‌ 


19 


புள்ளிக்கோட்டில்‌ 
மடிக்கவும்‌ 


சிறிதாக திறந்து 
இடைவெளி 
உருவாக்கவும்‌ 


காத்தாடி 


20 


சமுராய்‌ தொப்பி 


இரண்டு 
மேல்‌ முனைகளையும்‌ 


பாதியாக மடிக்கவும்‌ கீழ்நோக்கி மடிக்கவும்‌ 


கீழ்‌ முனையை 
ரண . ்‌ ஆப்‌ 
மேல்‌ வ புள்ளிக்கோட்டின்படி 
கீழ்நோக்கி மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ 


இரண்டு 
கீழ்‌ முனைகளையும்‌ 
மேல்நோக்கி மடிக்கவும்‌ 


x 


அதே முனையை 
புள்ளிக்கோட்டின்படி 
கீழ்நோக்கி மடிக்கவும்‌ 


பாதியாக பின்புறம்‌ 
மடிக்கவும்‌ 


1 
2 
இரண்டு 
மேல்‌ முனைகளையும்‌ இரண்டு 
்‌ ்‌ கீழ்‌ முனைகளையும்‌ 


பாதியாக மடிக்கவும்‌ கீழ்நோக்கி மடிக்கவும்‌ 
மேல்நோக்கி மடிக்கவும்‌ 


Nx > 


ரண்‌ த்‌ ல்‌ 
மேல்‌ அ புள்ளிக்கோட்டின்படி 
மடிக்கவும்‌ கீழ்நோக்கி மடிக்கவும்‌ 


கீழ்நோக்கி மடிக்கவும்‌ 


பாதியாக பின்புறம்‌ 
மடிக்கவும்‌ 


(க 
1S 


22 


மீன்‌ 


வலது பக்க முனையை 
1 செ.மீ. மடிக்கவும்‌. 
மூன்று பக்கமும்‌ 
வெட்டவும்‌ 


முன்‌ பின்‌ காகிதங்களை 
வலது புறம்‌ நோக்கி 
புள்ளிக்கோட்டின்படி 
மடிக்கவும்‌ 


23 


24 


கப்பல்‌ 


இடம்‌ வலகமாக 


பாதியாக மடித்து 
விரிக்கவும்‌ 


,) 


புள்ளிக்கோட்டின்படி 
முன்பின்‌ காகிதங்களை 
மேல்நோக்கி மடிக்கவும்‌ 


ப 


முன்னும்‌ 
பின்னும்‌ 
மட்டப்படுத்தி இழுக்கவும்‌ 


மேலும்‌ கீழும்‌ 
பாதியாக மடித்து 
விரிக்கவும்‌ 


ப 


முன்னும்‌ 
ன்னும்‌ 
மட்டப்படுத்தி இழுக்கவும்‌ 
ண ஷு ன அல. 


இரண்டு மேல்‌ முனைகளையும்‌ 
பக்கவாட்டில்‌ இழுக்கவும்‌ 


பாதியாக மடித்து 
இரு மேல்முனைகளையும்‌ 
உள்நோக்கி மடிக்கவும்‌ 


௮ 


முன்னும்‌ பின்னும்‌ உள்ள 
கீழ்‌ முனைகளை 
மேல்நோக்கி மடிக்கவும்‌ 


ஆமை 


இரண்டு மேல்‌ முனைகளையும்‌ திருப்பவும்‌ இரண்டு ஓரங்களயைம்‌ 
மையம்‌ நோக்கி மடிக்கவும்‌ மையம்‌ நோக்கி மடிக்கவும்‌ 


XK 


புள்ளி கோடிட்ட 


புள்ளி கோடிட்ட . இடங்களில்‌ அம்புகுறிபடி இரண்டு கீழ்முனைகளையும்‌ 
த்து மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ ப மடிக்கவும்‌ 
திருப்பவும்‌ அம்புகுறியிட்ட 


இரண்டு முனைகளையும்‌ 
உள்நோக்கி மடிக்கவும்‌ 


25 


26 


அன்ன பறவை 


ஓல 


மேல்முனையையும்‌ மேல்முனையையும்‌ திருப்பவும்‌ 
கீழ்‌ முனையையும்‌ கீழ்‌ முனையையும்‌ 
மடித்து கோடு உருவாக்கவும்‌ மையக்‌ கோடு நோக்கி 
மடிக்கவும்‌ 


ம்‌ சூ 


இடமிருந்து வலகமாக 


்‌ மேல்‌ பகுதியை 
புள்ளிக்கோட்டின்படி பாதியாக மடிக்கவும்‌ வலமிருந்து இடமாக 
மடிக்கவும்‌ பாதியாக மடிக்கவும்‌ 
உள்குவித்து பாதியாக மேல்பகுதியை 
மடிக்கவும்‌ பக்கவாட்டில்‌ இழுக்கவும்‌ 


நிஞ்சா ஸ்டார்‌ 


~ ச்‌ 
~ ச்‌ 
~ - 
ன்‌ சி 
~ ச்‌ 
்‌. சி 
~ + 
~ னர 


இரண்டு தனித்தனி புள்ளிக்கோட்டின்படி புள்ளிக்கோட்டின்படி 
சதுரவடிவ காகிதங்களை மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ 
நான்காக மடிக்கவும்‌ 


திருப்பவும்‌ ஒன்றின்‌ மீது எதிரெதிர்‌ முனைகளை 
ஒன்றை அடுக்கவும்‌ உள்நோக்கி சொருகவும்‌ 


. ட எதிரெதிர்‌ முனைகளை 
திருப்பவும்‌ உள்நோக்கி சொருகவும்‌ 


27 


28 


வாத்து 


இரண்டு முனைகளையும்‌ 


பாதியாக மடித்து தல்‌ முனையையும்‌ வெளி நோக்கி 
ர்‌ i ழ்முனையையும்‌ . ்‌ 
கோடு உருவாக்கவும்‌ மையக்கோட்டை நோக்கி டத வு 
மடிக்கவும்‌ 
மேல்‌ நோக்கி 
மடித்து விரிக்கவும்‌ 
கூரிய இடதுமுனையை வெளிப்புறமாக 
முன்னும்‌ பின்னுமாக பாதியாக 
சுருக்கி மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ 


௯ 


டி 


பின்பக்கம்‌ 
அதேபோல்‌ . 
மடிக்கவும்‌ உட்பக்கமாக ட i 
பாதியாக திருப்பவும்‌ 
மடிக்கவும்‌ 


வாத்து 


Nl 


9 


வலது முனையை 
மேல்‌ நோக்கி இழுத்து உள்நோக்கி இழுத்து 


வால்‌ பகுதியை 


கழுத்து தலைப்பகுதி உருவாக்கவும்‌ 


உருவாக்கவும்‌ 


A) 


29 


30 


உள்நோக்கி 
மேலும்‌ கீழுமாக மடிக்கவும்‌ 
இடம்‌ வலமாக 
இரண்டு முறை 
மடிக்கவும்‌ 
இரண்டு ஓரங்களையும்‌ கீழ்‌ முனையை 
மையக்கோட்டை நோக்கி புள்ளிக்கோட்டின்படி 
மடித்து விரிக்கவும்‌ மடித்து விரிக்கவும்‌ 
அதையே பின்பக்கமும்‌ 
செய்யவும்‌ 


7 


நான்கு முனைகளும்‌ 
ஒரே புள்ளியில்‌ 
சந்திக்குமாறு 
சரிசெய்யவும்‌ 


மேல்‌ முனையிலிருந்து 
அம்பு கோடுவரை 
வெட்டவும்‌ 
அதையே பின்பக்கமும்‌ 
செய்யவும்‌ 


குதிரை 


புள்ளிக்கோட்டின்படி 
உள்நோக்கி மடிக்கவும்‌ 
பின்பக்கமும்‌ அதே போல்‌ 
செய்யவும்‌ 


1A 


கீழுள்ள நான்கு 
கால்களையும்‌ 
2 செ.மீ. உள்நோக்கி 
மடிக்கவும்‌ 


ரர 


ஒரு முனையை 
தலையாகவும்‌ 
ஒருமுனையை 
வாலாகவும்‌ 
உருவாக்கவும்‌ 


வாய்‌ பகுதியும்‌ 
அதே போல்‌ 
செய்யவும்‌ 


31 


32 


பாம்பு 
மையக்கோட்டிலிருந்து 
மையக்கோட்டிலிருந் மேல்‌ பக்கம்‌ பாதியாகவும்‌ 
மேல்‌ பக்கம்‌ ர ம்‌ கீழ்பக்கம்‌ பாதியாகவும்‌ மடிக்கவும்‌ 
கீழ்பக்கம்‌ பாதியாகவும்‌ மடிக்கவும்‌ 
௨) 
வலது முனையிலிருந்து 
2 செ.மீ. இடைவெளிவிட்டு 
அதேபோல்‌ இடதுபக்க 3 இடங்களில்‌ முன்னும்‌ பின்னும்‌ 
முனையையும்‌ மடிக்கவும்‌ சுருக்கி மடக்கவும்‌ 
இடது பக்க கூரிய முனையை தலைப்பகுதியை 
ட ட . - ப 1 செ.மீ. 
கீழ்நோக்கி மடித்து தலை உருவாக்கவும்‌ டாரா அவது 


மேலிருந்து கீழாக அதேபோல்‌ நான்கு 

பின்‌ வலமிருந்து முனைகளும்‌ எதிரெதிராக பாதியாக 

இடமாக மடித்து சந்திக்குமாறு மடிக்கவும்‌ 
கோடு உருவாக்கவும்‌ மடிக்கவும்‌ 


ட்டன 


நான்கு முனைகளும்‌ பின்‌ 


ம 


ஒருபுள்ளியில்‌ மட்டப்படுத்தவம்‌ இரண்டு ஓரங்களையும்‌ 
சந்திக்குமாறு டுத்தவு மையக்கோட்டை 
குவித்து மடிக்கவும்‌ நோக்கி மடிக்கவும்‌ 
பின்பக்கம்‌ 


அதே செய்யவும்‌ 


6 


முனையை பின்பக்கமும்‌ 
ரர்‌ விரிக்கவும்‌ அதேபோல்‌ 


33 


34 


கொக்கு 


டட 


முன்‌ பக்கமும்‌ பின்‌ பக்கமும்‌ மட்டப்படுத்தி சரிசெய்யவும்‌ 


ஸு 
இரண்டு 
கால்களையும்‌ 


மேல்நோக்கி 
கீழ்‌ பக்கம்‌ இரண்டு உட்பக்கமாக . 
ஓரங்களையும்‌ எதிரெதிர்‌ திசையில்‌ 
மையத்தைநோக்கி மடிக்கவும்‌ 
மடிக்கவும்‌ 


கொக்கு 


ப 


இரண்டு கால்களையும்‌ மேல்நோக்கி உட்பக்கமாக 
எதிரெதிர்‌ திசையில்‌ மடிக்கவும்‌ 


2 


வலப்பக்க கூரிய முனையை உள்நோக்கி மடித்து தலையை உருவாக்கவும்‌ 


35 


முயல 


௮-௮ 


வலப்பக்க அதே முனையை 
மேல்‌ கீழ்‌ முனைகளை கூரியமுனையை மீண்டும்‌ 
மையக்கோட்டிற்குள்‌ புள்ளிக்கோட்டின்படி பின்னோக்கி 
பாதியாக மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ பாதியாக மடிக்கவும்‌ 


இட ற. 


இடது கூரிய முனையை 


திருப்பவும்‌ வலப்பக்கம்‌ நோக்கி உட்பக்கம்‌ பாதியாக 
பாதியாக மடிக்கவும்‌ மடிக்கவும்‌ 
கூரிய முனையை மையக்கோட்டில்‌ 
மேல்நோக்கி வெட்டவும்‌ 
இழுக்கவும்‌ 


36 


கட்டை 


அ 


பாதியாக மடிக்கவும்‌ புள்ளிக்கோட்டின்படி 
மடிக்கவும்‌ 


புள்ளிக்கோட்டின்படி 
2) மடிக்கவும்‌ 


மேல்‌ பக்கத்திலுள்ள 
முதல்‌ தாளை 
ழ்நோக்கி 
மடிக்கவும்‌ 


37 


புறா 


பலது! 


பாதியாக கலம்‌ தப்‌ மேல்‌ பகுதியிலுள்ள 
மடிக்கவும்‌ புள்ளிக்கோட்டின்படி முக்கோண பகுதியை 
மடிக்கவும்‌ பின்பக்கம்‌ மடிக்கவும்‌ 


இதி, 


2 மேல்‌ ர்ளிக்கோட்டில்‌ வலப்பக்க எதிிபக்கறும்‌ 

முனைகளையும்‌ எ ன த்தை ம்‌ மேல்பகுதியை ர த 
கீழ்நோக்கி டட இழுத்து த 
மடிக்கவும்‌ 


மட்டப்படுத்தவும்‌ செய்யவும்‌ 


0940 


ய 
மடிக்கவும்‌ 
மடிக்கவும்‌ 


38 


புறா 


மேல்‌ பக்க 
கூரிய முனையை 
உள்பக்கம்‌ 
இடப்பக்க குவித்து மடித்து 
கூரிய முனையை தலையை 
உட்பக்கமாக உருவாக்கவும்‌ 
மடித்து முன்னும்‌ 
கால்கள்‌ பின்னுமாக 
உருவாக்கவும்‌ சுருக்கி மடித்து 
பின்பக்கமும்‌ வால்‌ உருவாக்கவும்‌ 
அதையே 


செய்யவும்‌ 


39 


குக்கூ குழந்தைகள்‌ வெளி 


காற்று ஓய்ந்த பின்னும்‌ 
உதிர்கின்றன 

மலர்கள்‌ 

பறவையின்‌ அலறலில்‌ 
ஆழமுறுகிறது 


மலையின்‌ மெளனம்‌ 
-ஜென்‌ துறவி 


சிறுவர்களின்‌ விநோதங்களும்‌, கற்பனைகளும்‌ கருக்கொள்ளும்‌ அவ்வயதில்‌ அவர்களின்‌ உலகு விரிவு 
கொள்ள தடைகளாக இருந்து வரும்‌ அனைத்து சூழல்களையும்‌ தவிர்ப்பதை நோக்கமாக்கி எவ்வித 
நிராகரிப்புகளும்‌, பயங்களுமின்றி எதிர்வரும்‌ உலகில்‌ ஸ்திரமான அடிப்படைகளை உருவாக்க 
எத்தனிக்கும்‌ ஒரு முயற்சியாக செயல்பட்டு வருகிறது குக்கூ. 

அரசு பள்ளிகள்‌, ஆதரவற்றோர்‌ மற்றும்‌ தெருவோரச்‌ சிறுவர்கள்‌, பழங்குடி இனத்தவர்‌, 
ஒடுக்கப்பட்டோர்‌ மற்றும்‌ கல்வியைத்‌ தொடர முடியாத குழந்தைகள்‌ இன்னும்‌ வண்ணங்களை 
அறிந்திடாத எத்தனையோ சிறுவர்களின்‌ உலகை விரிவான பாதைக்கு கொண்டு வரும்‌ முயற்சியைத்‌ 
தொடர்ந்து செயலாற்ற குக்கூ வேண்டுவதெல்லாம்‌ ஒரு எளிய சந்தர்ப்பம்‌. 


cuckoochildren(@gmail.com / facebook.com/cuckoochildren 


